﻿74. அதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் இறுகிப்போயின; அவை பாறையைப் போன்று, அல்லது அதைவிடக் கடினமானவையாக ஆயின. ஏனெனில், சில பாறைகளிலிருந்து நீரருவிகள் பொங்கி வழிந்தோடுவதுண்டு. சில பாறைகள் (வெடித்துப்) பிளந்து, அவற்றிலிருந்து நீர் வெளிப்படுவதுமுண்டு. சில பாறைகள் அல்லாஹ் வின் (மீதான) அச்சத்தால் (உருண்டு) விழுவதுண்டு. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ்  கவனிக்காதவன் அல்லன்.
----------------------------------------
இஸ்ரவேலர்கள் இறைச்சான்றுகளையும், இறந்தோரை இறைவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான் என்பதையும் கண்கூடாகக் கண்டனர் என முந்தைய வசனங்களில் குறிப்பிட்ட அல்லாஹ் , அந்தச் சான்றுகளைக் கண்ட பின்பும் இறைக்கட்டளையை அவர்கள் நிறைவேற்றத் தவறியதற்காக இந்த வசனத்தில் அவர்களைக் கண்டிக்கின்றான்.
இறைச்சான்றுகளான இவையனைத்தையும் பார்த்த பின்னரும்கூட உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை, இனி ஒருபோதும் இளகாத பாறைகளைப் போன்று ஆகிவிட்டன என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
இதனாலேயே, இவர்களைப் போன்றவர்களின் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாமெனப் பின்வரும் வசனத்தில் இறைநம்பிக்கையாளர்களை அல்லாஹ்  தடை செய்கின்றான்:
இறைநம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள், அல்லாஹ் வின் நினைவாலும் (அவனால்) அருளப்பெற்ற உண்மையாலும் (அவனுக்குப்) பணியும் நேரம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லையா? முன்னர் வேதம் வழங்கப்பட்டோரைப் போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஏனெனில், அவர்களுக்குக் காலம் நீண்டிருந்தும்கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலோர் குற்றவாளிகளாவர். (57:16)
ஆக, நீண்ட காலம் ஆகியும்கூட இஸ்ரவேலர்களின் உள்ளங்கள் அறிவுரைகளை ஏற்க மறுத்துவிட்டன; இறுகிப்போய்விட்டன. இத்தனைக்கும் அவர்கள் ஏராளமான சான்றுகளையும் அற்புதங்களையும் நேரில் பார்த்துவிட்டனர். அவர்களின் உள்ளங்கள், இளகவைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத பாறைகளைப் போன்று, அல்லதுபாறை களைவிடவும் கடினமாக இறுகிவிட்டன. ஏனெனில், சில பாறைகளிலிருந்து நீரூற்றுகள் ஆறுகளாகப் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. சில பாறைகள் (வெடித்துப்) பிளந்து, அவற்றிலிருந்து நீர் (பெருக்கெடுத்து) ஓடாவிட்டாலும் (ஓரளவுக்கு) வழிவதுண்டு. சில பாறைகள் அல்லாஹ் வின் (மீதான) அச்சத்தால் மலை உச்சியிலிருந்து (உருண்டு) விழுவதுண்டு.
அ(வ்வாறு அஞ்சுவ)தற்கான உணர்ச்சி அந்தப் பாறைகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கவே செய்கிறது. இதற்குப் பின்வரும் இறைவசனம் ஓர் எடுத்துக்காட்டாகும்:
எந்தப் பொருளும் (அல்லாஹ் வாகிய) அவனைப் போற்றிப் புகழாமல் இருப்பதில்லை. ஆனால், அவற்றின் போற்றுதலை நீங்கள் புரியமாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மை உடையோனும் மிகவும் மன்னிப்போனும் ஆவான். (17:44)
அதாவது உண்மைக்கு அழைக்கப்பட்டு, அதை ஏற்க மறுக்கும் உங்கள் உள்ளங்களைவிட, இளகும் தன்மை கொண்ட பாறைகள் சில உள்ளன.

இறையச்சத்தால் உருண்டு விழும் பாறைகள் 
---------------------------
இங்கு "பாறைகளும் அஞ்சுகின்றன" என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு வகை உருவகம் ஆகும். "அந்தச் சுவர் சரிந்து விழலாமா என யோசித்துக் கொண்டிருந்தது" (18:77) என்ற மற்றொரு வசனமும் இவ்வகையைச் சேர்ந்ததே! இவ்வாறு சிலர் கூறியுள்ளனர்.
ஆனால், ராஸீ மற்றும் குர்துபீ (ரஹ் ) ஆகியோர் கூறியதாவது: இவ்வாறு உருவகப்படுத்தத் தேவையில்லை. ஏனெனில், (அவ்வாறு அஞ்சி நடுங்கும்) அந்தத் தன்மையை அல்லாஹ்  அந்தப் பாறைகளில் வைத்தே இருக்கிறான். இதற்குப் பின்வரும் இறைவசனங்கள் எடுத்துக்காட்டுகளாகும்.
(வானங்கள், பூமி மற்றும் மலைகள் ஆகிய) அவை(யனைத்தும்) அதைச் சுமக்க அஞ்சி மறுத்துவிட்டன. (33:72)
ஏழு வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ள யாவும் (அல்லாஹ் வாகிய) அவனைத் துதிக்கின்றன. (17:44)
செடிகொடிகளும், மரங்களும் (அல்லாஹ் வுக்குப்) பணிகின்றன. (55:6)
(வானம் மற்றும் பூமியாகிய) அவ்விரண்டும், "நாங்கள் விரும்பியே வந்தோம்" என்றன. (41:11)
அவ்வாறே, "இந்த (உஹுத்) மலை நம்மை நேசிக்கிறது; நாமும் அதை நேசிக்கிறோம்" என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரீ நூலில் இடம்பெற்றுள்ளது.
அடுத்து (நபி (ஸல்) அவர்களின் சொற்பொழிவு மேடையாக இருந்த ஒரு) பேரீச்ச மரத்தின் அடிக்கட்டை தேம்பி அழுதது குறித்த ஒரு ஹதீஸ் பலரால் (முதவாத்திர்) அறிவிக்கப்பட்டுள்ளது.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நான் மக்காவிலுள்ள ஒரு கல்லை நன்கறிவேன். நான் நபியாக அனுப்பப்பெறுவதற்கு முன்பே அக்கல் எனக்கு சலாம் சொல்லிக்கொண்டிருந்தது. அதை நான் இப்போதும் அறிவேன். இந்த ஹதீஸ் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஹஜருல் அஸ்வதை (கஅபாவிலிருக்கும் கறுப்புக் கல்லை) நல்லெண்ணத்தோடு முத்தமிட்டவருக்கு அந்தக் கல் மறுமை நாளில் சாதகமாகச் சாட்சியம் கூறும்.
இதே கருத்தில் இன்னும் பல்வேறு நபிமொழிகள் காணப்படுகின்றன.

பாறையைவிடக் கடினமானவை 
------------------------------
"அவை பாறையைப் போன்று, அல்லது அதைவிடக் கடினமானவையாக ஆயின" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இத்தொடரில் அவர்களின் உள்ளங்கள் எப்படியிருந்தன என்பதை உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்  விவரிக்கின்றான்.
அவர்களின் உள்ளம், ஒன்று பாறையைப் போன்று இருந்தன. அல்லது அதைவிடவும் கடினமாக இருந்தன. பாறையைப் போன்றா, அல்லது அதைவிடக் கடினமா என்பதில் அல்லாஹ் வுக்கே சந்தேகம் போலும் என்று இதை எடுத்துக்கொள்ளலாகாது. ஆகவே, இதில் இடம்பெற்றுள்ள "அல்லது" எனும் இடைச்சொல் ஐயத்தைக் குறிப்பதன்று. வேறு என்ன பொருளைக் குறிக்கும் என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
அறிஞர்களில் சிலரது கருத்தாவது: இங்கு இடம்பெற்றுள்ள "அவ்" (அல்லது) எனும் இடைச்சொல்லுக்கு "வாவு" (இன்னும்) எனும் இணை இடைச்சொல்லின் பொருள் அளிக்க வேண்டும். இதன்படி "பாறையைப் போன்றும் அதைவிடக் கடினமாகவும் அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன" எனப் பொருள் விரியும். இதற்கு எடுத்துக்காட்டுகளாகப் பின்வரும் வசனங்களைக் குறிப்பிடலாம்.
அவர்களில் பாவம் செய்பவனுக்கும் (இறை)மறுப்பாளனுக்கும் (நபியே!) நீர் இணங்கிவிடாதீர். (76:24)
மன்னிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் படிப்பினையைப் போடக்கூடியவை(யான காற்றின்) மீது சத்தியமாக. (77:5,6)
அவ்வாறே ஜரீர் பின் அதிய்யா என்பாரின் பின்வரும் கவிதையும் இதற்கு எடுத்துக்காட்டாகும்:
ஆட்சிப் பொறுப்பை
அவர் ஏற்றார்.
அல்லது ஆட்சிப் பொறுப்பு
அவருக்கு விதியாக இருந்தது.
மூசா தம் இறைவனிடம்
விதியின்படி சென்றது போல்.

இதற்கு இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள்,
"ஆட்சிப் பொறுப்பை
அவர் ஏற்றார்.
அது அவருக்கு
விதியாகவும் இருந்தது"

என்று பொருள் கூறியுள்ளார்கள்.
வேறுசிலர் கூறியதாவது: மேற்கண்ட வசனத்தில், "அவ்" எனும் இடைச்சொல், "பல்" எனும் இடைச்சொல்லின் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு "இன்னும் சரியாகச் சொல்லப்போனால்" எனும் பொருள் வரும். இதன்படி, "அவர்களின் உள்ளங்கள் பாறையைப் போன்று, ஏன் அதைவிடக் கடினமானவையாக இறுகிவிட்டன" எனப் பொருள் விரியும்.
இதற்குப் பின்வரும் இறைவசனங்கள் எடுத்துக்காட்டுகளாக அமைந்துள்ளன:
(அவர்களுக்கு அறப்போர் கடமையாக்கப்பட்டபோது,) அவர்களில் ஒரு பிரிவினர், அல்லாஹ் வுக்கு அஞ்சுவதைப் போன்று, ஏன் அதைவிடக் கடுமையாக மக்களுக்கு அஞ்சுகின்றனர். (4:77)
நாம் அவரை (யூனுஸை) ஒரு லட்சம் பேருக்கு, ஏன் அதைவிட அதிகமானோருக்குத் தூதராக அனுப்பினோம். (37:147)
அவர், வில்லின் இரு முனைகளுக்குச் சமமான அளவு, ஏன் அதைவிடவும் அதிக அளவு நெருக்கமா னார். (53:9)
இன்னும் சிலர் இத்தொடருக்குப் பின்வருமாறு பொருள் கூறினர்: உங்களைப் பொறுத்த வரை அவை பாறையைப் போன்றோ, அல்லது அதைவிடக் கடினமானவையாகவோ ஆயின. இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
வேறு சிலர் கூறிய பொருளாவது: உங்களின் உள்ளங்கள் இந்த இரண்டு நிலைகளில் ஏதேனும் ஒன்றுக்குப் பொருந்தாமல் போகாது. ஒன்று, அவை பாறைகளைப் போன்று இறுகிப்போயிருக்கும. அல்லது அவற்றைவிடக் கடினமானவையாக இருக்கும்.
இந்த விளக்கத்தின்படி, "அவற்றில் சில உள்ளங்கள் பாறைகளைப் போன்று இறுகியும், இன்னும் சில உள்ளங்கள் அவற்றைவிடக் கடினமானவையாகவும் உள்ளன" என்று பொருள் விரியும் என்று இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இந்தக் கருத்தைத் தவிர மற்ற கருத்துகளைக் காரண காரியத்தோடு மறுத்துள்ள இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள், இதையே முதன்மைப்படுத்தியுள்ளார்கள்.
இறுதியாகக் கூறப்பெற்ற இக்கருத்தானது, பின்வரும் இரண்டிரண்டு வசனங்களுக்கு ஒத்திருக்கிறது எனலாம்.
அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையைப் போன்றதாகும். (2:17)
அல்லது (அந்நயவஞ்சகர்களின் நிலை) காரிருளும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெருமழையைப் போன்றதாகும். (2:19)
அதைப் போன்றே, இறைமறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் கானலைப் போன்றவை ஆகும். (24:39)
அல்லது (அவர்களது செயல்) ஆழ்கடலில் பரவியுள்ள காரிருளைப் போன்றதாகும். (24:40)
அதாவது அவர்களில் சிலர் இப்படி உள்ளனர்; வேறுசிலர் அப்படி உள்ளனர். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வை நினைவுகூராத பேச்சுகளை அதிகமாகப் போசாதீர்கள். ஏனெனில், அல்லாஹ் வை நினைவுகூராத பேச்சுகளை அதிகமாகப் பேசுவது இதயத்தை இறுகச் செய்துவிடும். மக்களில் அல்லாஹ் வை விட்டும் மிகத் தொலைவில் இருப்பவன், இறுகிய மனம் உள்ளவனே.
மற்றொரு நபிமொழியில் கூறப்பட்டிருப்பதாவது: நான்கு விஷயங்கள் துர்பாக்கியத்தில் அடங்கும். அவை, 
1. உறைந்துபோன (அழுகையே வராத) கண் 
2. இறுகிய உள்ளம் 
3. நீண்ட நாள் வாழ வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு 
4. உலகத்தின் மீதான பேராசை.
